GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 2 .40 Paise . 


MENTOR 


RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


. 


NADU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE TE 


TIUMPHS 


No. 43 ] 


CHENNAI, WEDNESDAY , NOVEMBER 12 , 2014 

Aippasi 26 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part 11 - Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 
Industrial Disputes Act : - Declaration of Industrial Units whose entire production is exported 

and Industrial Units establilshed in the Special Economic Zones as public utility services 
for certain period , etc . 


742 
742 -746 


Disputes between Workmen and Managements referred to Labour Courts for Adjudication 


LAW DEPARTMENT 
Notaries Act- Removal of certain Notaries in the Register of Notaries in Pudukkottai District 


746 


D .I.P. - 11-2 (43) — 1 


[741] 


742 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


LABOUR AND EMPLOYMENT DEPARTMENT 


the Governor of Tamil Nadu hereby declares the Newsprint 
Paper Manufacturing Industry to be a public utility service 
for the purposes of the said Act, for a period of six months 
with effect on and from the date of publication of this 
Notification in the Tamil Nadu Government Gazette . 


" Declaration of Industries Manufacturing Steam Generation 

Equipments like high Pressure Boilers , 
Valves and Fittings, Pressure Vessels and Package 
Boilers as public service for certain period under the 
Act . 


Notifications under the Industrial Disputes Act. 
Declaration of Industrial Units whose entire production is 

exported and Industrial Units established in the Special 
Economic Zones as public utility services for certain 
period under the Act. 
[G .O . (Rt.) No. 283, Labour and Employment (D2), 

14th October 2014 .] 
No . II( 2 )/LE /672 /2014 . — WHEREAS, the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
Industrial Units whose entire production is exported and the 
Industrial Units established in the Special Economic Zones 
should be declared to be public utility services for the purposes 
of the Industrial Disputes Act, 1947 ( Central Act XIV of 1947); 

Now , THEREFORE , in exercise of the powers conferred by 
sub -clause (vi) of clause (n ) of Section 2 of the said Act, 
the Governor of Tamil Nadu hereby declares the Industrial 
Units whose entire production is exported and the Industrial 
Units established in the Special Economic Zones to be public 
utility services for the purposes of the said Act, for a period 
of six months with effect on and from the date of publication 
of this Notification in the Tamil Nadu Government Gazette . 


[G .O . (Rt.) No . 288 , Labour and Employment (D2), 

14th October 2014 . ] 


No . || ( 2 )/LE /675 /2014 . — WHEREAS , the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
" Industries Manufacturing Steam Generation Equipments like 
high pressure Boilers , Valves and Fittings , Pressure Vessels 
and Package Boilers " should be declared to be a public utility 
service for the purposes of the Industrial Disputes Act, 1947 
(Central Act XIV of 1947); 


Declaration of Industries Manufacture of Boiler Auxiliaries 

for High Pressure Boilers as public service for certain 
period under the Act. 
[G .O . (Rt.) No . 284 , Labour and Employment (D2), 

14th October 2014 .] 
No. 11 (2 )/LE /673 /2014 . — WHEREAS, the Governor of Tamil Nadu 
is satisfied that public interest requires that the 
Industrial Manufacture of Boiler Auxiliaries for High 
Pressure Boilers should be declared to be a public utility 
service for the purposes of the Industrial Disputes Act, 1947 
( Central Act XIV of 1947 ) ; 


Now , THEREFORE, in exercise of the powers conferred by 
sub -clause ( vi) of clause (n ) of Section 2 of the said Act, 
the Governor of Tamil Nadu hereby declares that the 
" Industries Manufacturing Steam Generation Equipments like 
high Pressure Boilers , Valves and Fittings , Pressure Vessels 
and Package Boilers " to be a public utility service for the 
purposes of the said Act, for a period of six months with 
effect on and from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette. 

M . VEERA SHANMUGA MONI, 

Secretary to Government. 


Disputes between Workmen and Managements 

referred to Labour Courts for Adjudication . 


அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் , திருச்சி . 


Now , THEREFORE , in exercise of the powers conferred by 
sub -clause (vi) of clause (n ) of Section 2 of the said Act, 
the Governor of Tamil Nadu hereby declares the Industries 
Manufacture of Boiler Auxiliaries for High Pressure Boilers 
to be a public utility service for the purposes of the said 
Act , for a period of six months with effect on and from the 
date of publication of this Notification in the Tamil Nadu 
Government Gazette . 


Declaration of Newsprint Paper Manufacturing Industry 

as public service for certain period under the Act. 
[G .O . (Rt.) No. 287 , Labour and Employment (D2), 

14th October 2014 .] 
No .1|( 2 )/LE /674 / 2014 . — WHEREAS the Governor of 
Tamil Nadu is satisfied that public interest requires that the 
Newsprint Paper Manufacturing Industry should be declared 
to be a public utility service for the purposes of the Industrial 
Disputes Act , 1947 ( Central Act XIV of 1947 ); 


[ அரசாணை (டி ) எண் 453 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

(112) ; 50m , 8 90CLirui 2014, YILLIT 22, BW , 
திருவள்ளுவர் ஆண்டு- 2045 .) 

No . II (2 )/LE /676 /2014 . – Quis 94606wloor 26 
Smuulluuloiro Our (G6T 6510Lius, 175 6160564 
போக்குவரத்துக் கழகம் , திருச்சி என்ற நிர்வாகத்திற்கும் நெல்லை , 
சிதம்பரனார் , குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ் 
யூனியன் , திருநெல்வேலி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
GSAJ ; 

1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
( GW FLLI XIV /1947) 10 (1) (c) fogyju , 10 (1) (d ) floor 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு 
916 uțul Cod Gu TOY Qgotio 946060001 Ammi. 


Now , THEREFORE, in exercise of the powers conferred by 
sub - clause (vi) of clause (n ) of Section 2 of the said Act, 


Nov . 12 , 2014 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


743 


நாளிலிருந்து துனம், இந்த ஆணையையாறுகள் சட்டத்தின் என்ற 


பார்கள் 
கரு , ஆம் 


வெள்ள 
அனை 
இயன்றத் 
கிறார் 


" கோலாரும் வழங்கப் 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . P . செல்லக்கனி ( எ ) 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட கார்மேகம் ( ப . எண் .CR . 08294 ) , நடத்துனர் என்பவருக்கு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வழங்கப்பட்ட தண்டனையை இரத்து செய்யக்கோரி தொழிற்தகராறு 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
இணைப்பு 

அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
திரு. C . நெல்லையப்பன் , நடத்துநரை ( எண் . 7792 ) தற்காலிக ( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) (C ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் 
வேலைநீக்கம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
18 - 05 - 2007 தேதியிட்ட உத்தரவை ரத்து செய்து , 18 - 05 - 2007 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 
முதல் 14 - 06 - 2007 வரையான 28 தற்காலிக வேலைநீக்க 

காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
நாட்களை பணிநாட்களாக கருதி உத்தரவிட வேண்டும் என்ற 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் , 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , மதுரை . தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 464 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
(சி ) த் துறை , 13 அக்டோபர் 2014 , புரட்டாசி 27 , ஜய , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 

எழுவினா 
No . II(2 )/LE /677/2014 - இந்த ஆணையின் இணைப்பில் 

நடத்துனர் திரு . P . செல்லக்கனி ( எ ) கார்மேகம் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 

( ப. எண் . CR . 08294 ) என்பவருக்கு வருடாந்திர ஊதிய உயர்வினை 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு 

ஒரு வருடம் அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து 

நிர்வாகத்தால் 9 - 3 - 2001 அன்று வழங்கப்பட்ட தண்டனை 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் , மதுரை என்ற 

உத்தரவினை ரத்து செய்யக் கோரும் அரசு போக்குவரத்து மதுரை 
தொழிற் சங்கத்திற்குமிடையே திரு , G . குருவரம் , நடத்துனர் 

தொழிலாளர் சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
( எண் C .R . 11528 ) என்பவரின் ஊதிய உயர்வு நிறுத்த 

எனில் , மனுதாரருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 
உத்தரவினை ரத்து செய்ய வலியுறுத்தி தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 466 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 

( சி ) த் துறை , 13 அக்டோபர் 2014 , புரட்டாசி 27 , ஜய , 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 
அவர்கள் கருதுவதாலும் ; 

No . II( 2 )/ LE / 679/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 (1 ) (c ) பிரிவிலும் , 10(1 ) ( d ) பிரிவின் 

போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

போக்குவரத்து மதுரை தொழிற்சங்கம் , மதுரை என்ற 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , இணைப்பில் 

தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . S . தங்கப்பாண்டியன் 
காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 

( TR . 04464 ) , கைவினைஞர் என்பவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ரத்து செய்யக்கோரி தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
ஆணையிடுகிறார் . 

கருதுவதாலும் ; 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்ற 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

அவர்கள் கருதுவதாலும் ; 
தொழிலாளர் நீதிமன்றத்தைத் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
இணைப்பு 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 
திரு . G . குருவரம் , நடத்துனர் ( எண் . (CR 11528 ) என்பவரின் காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
வருடாந்திர ஊதிய உயர்வினை ஒரு வருடம் அதன் திரண்ட அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
பயனுடன் நிறுத்தி வைத்து நிர்வாகம் பிறப்பித்த 
09 - 10 - 2001 ஆம் தேதியிட்ட உத்தரவினை ரத்து செய்ய 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 

10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆமெனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 465 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( சி ) த் துறை , 13 அக்டோபர் 2014 , புரட்டாசி 27 , ஜய , 

இணைப்பு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 

எழுவினா 
No . II (2 )/LE / 678/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

திரு . S . தங்கப்பாண்டின் (TR . 04464 ) கைவினைஞர் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு 

என்பவருக்கு நிர்வாகம் ஊதிய உயர்வினை ஆறு மாதம் அதன் 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு) , மதுரை 

திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து 21 - 11 - 2011 அன்று 


744 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


வழங்கப்பட்ட தண்டனை உத்தரவினை ரத்து செய்யக்கோரும் மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
மனுதாரருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 467 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இணைப்பு 
( சி ) த் துறை , 14 அக்டோபர் 2014 , புரட்டாசி 28 , ஜய , 
திருவள்ளுவர் ஆண்டு- 2045.) 

எழுவினா 

ஓட்டுனர் நடத்துனர் திரு . V . இளங்கோவன் (DR . 08056) 
No . II (2)/LE/ 680 /2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

என்பவருக்கு நிர்வாகம் ஊதிய உயர்வினை இரண்டு வருடம் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து 30 - 8 - 2010 அன்று 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு வழங்கப்பட்ட தண்டனை உத்தரவினை ரத்து செய்யக் கோரும் 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர்கள் சங்கம் , (சி . ஐ . டி. யு ), மதுரை தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . N . சிவக்குமார் மனுதாரருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 
(DR . 10068) , ஓட்டுநர் என்பவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை 
ஆட்சேபித்து தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி 
கருதுவதாலும் ; 

கோட்டம் , நாகர்கோவில் மண்டலம் . 
மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் [ அரசாணை ( டி ) எண் 469 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் ( சி ) த் துறை , 14 அக்டோபர் 2014 , புரட்டாசி 28 , ஜய , 
அவர்கள் கருதுவதாலும் ; 

திருவள்ளுவர் ஆண்டு- 2045 .) 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் No . II(2 )/LE /682/2014. - இந்த ஆணையின் இணைப்பில் 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1)(d ) பிரிவின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி கோட்டம் , நாகர்கோவில் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 

மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , கன்னியாகுமரி மாவட்ட மரம் 

வெட்டும் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் என்ற 
காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . பா . வேலப்பன் , என்பவருக்கு 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக்கோரி தொழிற்தகராறு 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

மேற்சொன்ன தகராறை திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத் 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
எழுவினா 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
ஒட்டுனர் திரு . N . சிவக்குமார் (DR . 10068 ) என்பவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 
நிர்வாகம் வருடாந்திர ஊதிய உயர்வினை இரண்டு வருடம் அதன் காணும் எழுவினாவுடன் , திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் 
திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து 25 - 05 - 2007 அன்று தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
வழங்கப்பட்ட தண்டனை உத்தரவினை ரத்து செய்யக் கோரும் ஆணையிடுகிறார் . 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் எனில் , 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் சட்டத்தின் 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 468 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
( சி ) த் துறை , 14 அக்டோபர் 2014 , புரட்டாசி 28 , ஜய , 

திருநெல்வேலி , தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 

இணைப்பு 
No . II ( 2 )/LE/681 / 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

எழுவினா 
போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர்கள் சங்கம் , மதுரை என்ற திரு . ப . வேலப்பன் (எண் . 995 ), நடத்துநருக்கு 01- 11 - 2012 
தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . V . இளங்கோவன் முதல் பயணச்சீட்டு ஆய்வாளராக பதவி உயர்வு வழங்கி 
(DR . 08056) , ஓட்டுநருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை அன்றிலிருந்து அவர் பெற வேண்டிய ஊதிய உயர்வும் வழங்க 
ஆட்சேபித்து தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
கருதுவதாலும் ; 

நியாயமானதுதானா ? ஆம் எனில் , அவர் பெற வேண்டிய 

நிவாரணம் யாது ? நிர்ணயிக்க . 
மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழகம் , மதுரை 
அவர்கள் கருதுவதாலும் ; 
எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

[ அரசாணை ( டி ) எண் 470 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)( c ) பிரிவிலும் , 10 ( 1 )( d ) பிரிவின் 

( சி ) த் துறை , 14 அக்டோபர் 2014 , புரட்டாசி 28 , ஜய , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045. ) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 
காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

No . II (2 )/LE/ 683/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 


ன் கோரிக்கை விடிய நிவாரணம் யாது ? 


10(27) பிரிவினன்று 


Nov . 12 , 2014) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


745 


போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு 

இணைப்பு 
போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் , மதுரை என்ற 

எழுவினாக்கள் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . எல் . ஜான் கென்னடி , ஓட்டுநருக்கு 
வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக்கோரி தொழிற்தகராறு திரு . E . கோவலன் , TM - 20631 என்பவரின் ஊதிய 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

உயர்வினை திரண்ட பயனின்றி தற்காலிகமாக மூன்றுமாத 

காலத்திற்கு தள்ளி வைத்த நிர்வாகத்தின் 2 - 8 - 2011 நாளிட்ட 
மேற்சொன்ன தகராறை மதுரை , தொழிலாளர் நீதிமன்றத் 

உத்தரவை இரத்து செய்யக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
தாப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழநாடு ஆளுநா நியாயம் தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 
அவர்கள் கருதுவதாலும் ; 


எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழகம் , மதுரை 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

( அரசாணை ( டி ) எண் 488 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 

( சி ) த் துறை , 16 அக்டோபர் 2014 , புரட்டாசி 30 , ஜய , 
காணும் எழுவினாவுடன் , மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக திருவள்ளுவர் ஆண்டு- 2045 .) 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

No . II ( 2 )/ LE / 685 / 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை , 

போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு ) , மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . P . பாலசுப்பிரமணியன் , 

ஓட்டுநருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக்கோரி 
இணைப்பு 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
எழுவினா 

மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 

தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 
திரு . எல் . ஜான் கென்னடி , ஓட்டுநருக்கு அளிக்கப்பட்ட " ஒரு அவர்கள் கருதுவதாலும் ; 
மாத கால ஊதிய உயர்வு நிறுத்தம் " என்ற தண்டனை 
நியாயமானதா ? இல்லையெனில் , பரிகாரம் என்ன ? 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
தமிழ்நாடு அரசுப் போக்குவரத்துக் கழகம் (விழுப்புரம் ) லிமிடெட் , 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
காஞ்சிபுரம் மண்டலம் . 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் 

காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
[ அரசாணை ( டி ) எண் 471 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

( அ2) த் துறை , 14 அக்டோபர் 2014 , புரட்டாசி 28 , ஜய , 
திருவள்ளுவர் ஆண்டு- 2045.) 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
No . II(2 )/ LE / 684/ 2014 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் (விழுப்புரம் ) லிமிடெட் , என்ற நிர்வாகத்திற்கும் , 
அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்கம் என்ற 

இணைப்பு 
தொழிற்சங்கத்திற்குமிடையே , திரு . E . கோவலன் - TM - 20631 

எழுவினா 
என்பவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக்கோரியது 
தொடர்பாக தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு ஓட்டுனர் திரு . P . பாலசுப்பிரமணியன் (DR . 04878 ) 
கருதுவதாலும் ; 

என்பவருக்கு நிர்வாகம் வருடாந்திர ஊதிய உயர்வினை 

இரண்டு வருடம் அதன் திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து 
மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிலாளர் நீதிமன்றத் 28 - 9 - 2007 அன்று வழங்கப்பட்ட தண்டனை உத்தரவினை ரத்து 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் செய்யக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் ஆனது 
அவர்கள் கருதுவதாலும் ; 

தானா ? ஆம் எனில் , மனுதாரருக்கு கிடைக்க வேண்டிய 

நிவாரணம் என்ன ? 
1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1)(c ) பிரிவிலும் , 10( 1 )(d ) பிரிவின் வரம்பு 

[ அரசாணை ( டி ) எண் 489 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 

( சி ) த் துறை , 16 அக்டோபர் 2014 , புரட்டாசி 30 , ஜய , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு சென்னை 

திருவள்ளுவர் ஆண்டு - 2045. ) 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No . II(2)/LE/ 686/ 2014. - இந்த ஆணையின் இணைப்பில் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் போக்குவரத்துக் கழகம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் அரசு 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட போக்குவரத்து மதுரை தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு) , மதுரை 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே திரு . R . கண்ணன் 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

( CR . 11304 ) நடத்துனர் என்பவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை 


746 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


ஆட்சேபித்து தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு வழங்கப்பட்ட தண்டனை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் 
கருதுவதாலும் ; 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 

எனில் , மனுதாரருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் என்ன ? 
மேற்சொன்ன தகராறை மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் 

மா . வீர சண்முக மணி , 
அவர்கள் கருதுவதாலும் ; 

அரசுச் செயலாளர் . 
எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV / 1947) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 

LAW DEPARTMENT 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு இணைப்பில் Removal of certain Notaries in the Register of Notaries 
காணும் எழுவினாவுடன் மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக in Pudukkottai District under the Notaries Act. 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

[G . O . Ms. No. 144 , Law (Administration ), 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

28th October 2014. ) 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை No . II ( 2 )/LAW/ 687 / 2014 . -- In exercise of the powers 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

conferred by clause ( d ) of Section 10 of the Notaries Act, 

1952 ( Central Act Lill of 1952 ) read with sub- rule ( 13 ) of 
இணைப்பு 

rule 13 of the Notaries Rules , 1956 , the Governor of 

Tamil Nadu hereby removes the name of Thiru 
எழுவினா 

P . Venkataramanan , Notary in Pudukkottai District from the 

Register of Notaries maintained by the Government under 
நடத்துனர் திரு . R . கண்ண ன் (CR . 11304 ) என்பவருக்கு Section 4 of the said Act . 
நிர்வாகம் வருடாந்திர ஊதிய உயர்வினை ஒரு வருடம் அதன் 
திரண்ட பயனுடன் நிறுத்தம் செய்து 12 - 12 - 2007 அன்று 

G . JAYACHANDRAN , 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


